அப்போஸ்தலனான யோவான்‌ எழுதின 
1,2,3 நிருபங்கள்‌ 


* தேவன்‌ ஒளியாய்‌, அன்பாய்‌, ஜவனாய்‌ இருக்கிறார்‌ 


.. ஆக்கியோன்‌ 


* இயேசுவின்‌ இறுதியான பந்தியின்போது அவரது மார்பில்‌ சாய்ந்திருந்த அன்பான சீஷன்‌ யோவான்‌ 
(யோவா 13:23) 
௩ யோவான்‌, இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டபோது சிலுவையின்‌ அருகில்‌ 
நின்றவர்‌: இயேசு இவரிடம்‌ தனது தாயை ஒப்படைத்தார்‌ (யோவா 19:26-27) 
* பேதுருவோடும்‌ இவரும்‌ உயர்த்தெழுந்த நாளின்‌ காலையிலே இயேசுவின்‌ கல்லறை 
காலியாயிருப்பதற்கு சாட்சிகளாயிருந்தார்‌ (யோவா 20:2-10) 
* உயிர்த்தெழுந்த இயேசு கடலருகே நெருப்பு மூட்டியிருந்ததை கண்டவர்களில்‌, அவரோடு 
பேசியவர்களில்‌, அவரோடு உணவருந்தியவர்களில்‌ யோவானும்‌ இருந்தார்‌ (யோவா 21:7,20) - 
* ஆகவே அவரும்‌ மற்றவர்களும்‌ கண்டதையும்‌, கேட்டதையும்‌, நோக்கிப்‌ பார்த்ததையும்‌, கைகளினால்‌ 
தொட்டதையும்‌ குறித்து எழுத எல்லாவிதத்திலும்‌ தகுதிபடைத்தவர்‌ இவர்‌. 
ஈ 1 யோவான்‌ - அதிகாரங்கள்‌ 5 வசனங்கள்‌ 105 
ஈ 2 யோவான்‌ - அதிகாரங்கள்‌ 1 வசனங்கள்‌ 13 
*ஈ 3 யோவான்‌ - அதிகாரங்கள்‌ 1 வசனங்கள்‌ 14 


... ] யோவான்‌ - தேவனுடைய சுபாவம்‌ 
இந்த நிருபத்தை எழுதுவதற்கான காரணத்தை யோவான்‌ அடிக்கடி குறிப்பிடுகிறார்‌ 
௩ உங்கள்‌ சந்தோஷம்‌ நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம்‌ 1:4 
* நீங்கள்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்‌ 2:1 
* உங்களை வஞ்சிக்கிறவர்களைக்குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்‌ 2:26 
* உங்களுக்கு நித்தியஜீவன்‌ உண்டென்று நீங்கள்‌ அறியவும்‌.... எழுதியிருக்கிறேன்‌ 5:13 
* தேவகுமாரனுடைய நாமத்தின்மேல்‌ நீங்கள்‌ விசுவாசமாயிருக்கவும்‌,... எழுதியிருக்கிறேன்‌ 5:13 


இந்த முதலாவது நிருபத்தில்‌ யோவான்‌ தேவனை மூன்று பரிமாணங்களில்‌ காண்பிக்கிறார்‌. 
1. ஒளி 1:5-7 

2. அன்பு 3:11-5:12 

3. ஜீவன்‌ 


ன்‌ யோவானின்‌ சுவிஷேசம்‌ விசுவாசித்து ஜீவனை அடையும்படி எழுதப்பட்டது (யோவா20:30-31) 
* அந்த ஜீவனின்‌ தன்மையை மேலும்‌ விளக்குவது யோவானின்‌ முதலாவது நிருபம்‌ (3:14) 


... 2 யோவான்‌ - கள்ளப்‌ போதகர்கள்‌ குறித்த எச்சரிக்கை : 


* யோவானின்‌ இரண்டாவது நிருபம்‌ “தெரிந்துகொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும்‌ அவளுடைய 
பிள்ளைகளுக்கும்‌” எழுதப்பட்டது. 

* இது சபையின்‌ முக்கியஸ்தர்களில்‌ ஒருவராக இருந்த பெண்ணாக இருக்கலாம்‌ அல்லது உள்ளுர்‌ 
சபையை குறிக்கப்‌ பயன்பட்ட ஒரு குறியீட்டுச்‌ சொல்லாக இருக்கலாம்‌. 

* அந்தநாட்களில்‌ சபை உபத்திரவப்படுத்தப்படுத்தபட்டபோது வாழ்த்துதல்‌ சொல்ல இம்மாதிரியான 
குறியீட்டுச்‌ சொற்கள்‌ பயன்படுத்தப்பட்டன. 

ஈ 1 யோவான்‌ தேவனுடனான நமது ஐக்கியத்தை குறித்து பேசியது. 2 யோவான்‌ அந்த ஐக்கியத்தை 
தவறான உபதேசத்தை போதிப்பவர்களிடமிருந்து பாதுகாப்பதை குறித்து பேசுகிறது. 

ஈ கிபி 1வது நூற்றாண்டிலே சபையானது அன்றிருந்த உலகத்தின்‌ பலபாகங்களிலும்‌ பரந்து விரிந்து 
வளர்ந்தது (அப்‌£:5, ரோம10:14-18, கொலோ 1:5-6,23) 

* அதற்கான முக்கிய காரணங்களிலொன்று ஆரம்பகால கிறிஸ்தவர்களின்‌ உபசரிப்பு. 

* பவுல்‌ தங்களது வீடுகளை அவருக்காக திறந்துகொடுப்பவர்களை சார்ந்து பயணத்தை 
மேற்கொண்டார்‌ பிலே 1:22 

௩ திருவசனத்தை உபதேசிக்கிறவர்களை தாங்கும்படி பவுல்‌ உற்சாகப்படூத்துகிறார்‌ கலா 6:6 


2 யோவான்‌ - கள்ளப்‌ போதகர்கள்‌ குறித்த எச்சரிக்கை 


௩ மிஷனரிகளாக வருபவர்கள்‌ தங்குவதற்கு வசதி செய்யவும்‌, அவர்களை ஆதரிக்கவும்‌ யோவான்‌ 
கட்டளையிட்டு உற்சாகப்படுத்துகிறார்‌ 3யோவா 1:5-8 

* இவ்வாறு உபசரிப்பதில்‌ உள்ள ஆபத்துக்களில்‌ ஒன்று தவறான போதகர்களையும்‌ அவர்கள்‌ 
பரப்பும்‌ உபதேசங்களையும்‌ ஆதரிக்க வேண்டிவரலாம்‌. 

* அந்நியர்களை உபசரிக்கிற கிறிஸ்தவர்களின்‌ நற்பண்பை இந்த தவறான போதகர்கள்‌ இலகுவாக 
தங்களுக்கு சாதகமாக பயன்படூத்திக்கொள்வார்கள்‌. 

ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு இதை முன்னிட்டு தகுந்த ஆலோசனை வழங்கும்படி சரியான நபர்களை 
கண்டறிந்து உபசரிக்கும்படி எச்சரிக்கிறார்‌. 

* தவறான போதகர்களை குறித்து எச்சரிக்கும்போது ஒருபடி மேலே சென்று அவர்களை 

௩ வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும்‌, வாழ்த்துதல்‌ சொல்லாமலும்‌ இருங்கள்‌ என்று சொல்லுகிறார்‌. 

௩ இவ்வாறு செய்வதால்‌ தீங்கு செய்கிறவர்களிடமிருந்து விசுவாசி விலகியிருக்க முடியும்‌. தவறான, 
துர்‌௨உபதேசங்களில்‌ இருந்து விசுவாசிகளை காக்க விரும்பினவராய்‌ இதை எழுதினார்‌. 


Pastor. Gabriel Thomasraj © i 


... 3 யோவான்‌ - கள்ளப்‌ போதகர்கள்‌ குறித்த எச்சரிக்கை 


* எதிர்ப்புகள்‌ மத்தியிலும்‌ உணமையாயிருத்தல்‌ என்பதே யோவானின்‌ மூன்றாவது நிருபத்தின்‌ 
கருப்பொருள்‌. ; 

* இந்த நிருபத்தின்‌ பெறுநரான காயு குழப்பம்‌ விளைவிக்கிறவனான தியோத்திரேப்புக்கு முகம்கொடுக்க 
வேணடியவனாக இருந்தார்‌. - 

௩ இந்த நிருபம்‌ மூன்று நோக்கங்களை கொண்டது. ஒவ்வொன்றும்‌ பெயர்‌ குறிப்பிட்ட மூன்று நபர்களை -: 
சார்ந்தது 

* காயு வந்த போதகர்களுக்கு ஆதரவு செய்தது சரியானது என்று உறுதிப்படுத்தவும்‌ அவ்வாறு 
தொடர்ந்து செய்ய உற்சாகப்படுத்தவும்‌ எழுதினார்‌ 1:5-8 i: 

* தியோத்திரேப்பு யோவானையும்‌ மற்றவர்களையும்‌ ஏற்றுக்கொள்ளாததை கண்டிப்பதற்காக எழுதினார்‌. 5. 
1:9-10 

* தேமேத்திரியுவின்‌ நற்குணத்தை உதாரணமாக காண்பித்து காயுவும்‌ நன்மையானதை பின்பற்ற 
கட்டளையிட்டு எழுதினார்‌ 1:11-12 


* கருப்பொருள்‌: 11வது வசனம்‌ “தீமையானதைப்‌ பின்பற்றாமல்‌, நன்மையானதைப்‌ பின்பற்று 


1 யோவான்‌ - ஒரு பார்வை 


உமுன்னுரை : ஜீவனுள்ள வார்த்தை (1:1-4) 

1. தேவன்‌ ஒளியாய்‌ இருக்கிறார்‌ (1:5-3:10) 
ஒளியில்‌ நடவுங்கள்‌ (1:5-2:2) 

அன்பின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள்‌ (2:3-11) 
உங்கள்‌ ஆவிக்குரிய நிலையை அறியுங்கள்‌ 
(2:12-14) 

விசுவாசத்தின்‌ எதிரிகளை குறித்து 
எச்சரிக்கையாயிருங்கள்‌ (2:15-27) 


தேவனுடைய பிள்ளைகளைப்போல வாழுங்கள்‌ 
(2:28-3:10) 
2. தேவன்‌ அன்பாய்‌ இருக்கிறார்‌ (3:11-5:12) 


 ஒருவரிலொருவர்‌ அன்பாய்‌ இருங்கள்‌: பகுதி 1 
(3:11-24) 


உங்கள்‌ ஆவியை சோதித்துப்பாருங்கள்‌ (4:1-6) 


 ஒருவரிலொருவர்‌ அன்பாய்‌ இருங்கள்‌: பகுதி 2 


(4:7-21) 

1. தேவன்‌ உங்களை நேசிக்கிறதினால்‌ நீங்கள்‌ 
மற்றவர்களை நேசியுங்கள்‌ (4:7-10) 

2. தேவன்‌ உங்களுக்குள்‌ இருப்பதினால்‌ நீங்கள்‌ 
மற்றவர்களை நேசியுங்கள்‌ (4:11-21) 

தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து விசுவாசத்தின்‌ 
வெற்றியை பெறுங்கள்‌ (5:1-5) 

உ குமாரனில்‌ விசுவாசமாயிருந்து நித்திய ஜீவனை 
அடையுங்கள்‌ (5:6-12) oo 
முடிவுரை: தேவனுடைய பிள்ளையின்‌ நம்பிக்கையும்‌ ்‌ 
சுபாவமும்‌ (5:13-21) 
* நித்திய ஜீவன்‌ உண்டென்று அறியுங்கள்‌ (5:13) 
ஜெபத்தில்‌ நம்பிக்கையாயிருங்கள்‌ (5:14-17) 


பாவத்தில்‌ தொடர்ந்து இராதிருங்கள்‌ (5:18-20) 


ன ர ச லகயில்‌ பம 2. 


Aca Church Ava ட ல 


2,3 யோவான்‌ - ஒரு பார்வை 


2 யோவான - ஒரு பார்வை 

௩ வாழ்த்துக்கள்‌: மூப்பனின்‌ அன்பு (1:1-3) 

* மூப்பனின்‌ சந்தோஷமும்‌ விண்ணப்பமும்‌ (1:4-6) 
௩ மூப்பனின்‌ கவலை (1:7-8) 

ஈ மூப்பனின்‌ எச்சரிக்கை (1:9-11) 

* முடிவுப்பகுதி: மூப்பனின்‌ பிரியாவிடை (1:12-13) 


3 யோவான்‌ - ஒரு பார்வை 
* மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்கள்‌ (1:1-4) 
*ஈ காயுவுக்கான உறுதிப்படுத்துதல்‌ (1:5-8) 
* தியொத்திரேப்புவுக்கான கண்டனம்‌ (1:9-10) 
* தேமேத்திரியுக்கான பாரட்டு 
* முடிவுக்‌ குறிப்புகள்‌ (1:13-14) 


Pastor. Gabriel Thomasraj 0 0 Pe OO DOU AACA : 


